பரம் 


புவியியல் 


- 


பாடநூல் 


தமிழ்நாட்டுப் 
பாடநூல் நிறுவனம் 


4 


கற்க 


கசடற 


புவியியல் 


நான்காம் வகுப்பு 


NO. 


பாடநாடு 


றெவனர் 


தமிழ்நாட்டுப் 
பாடநூல் நிறுவனம் 


இ 


சென்னை 


- தமிழ்நாட்டு அரசு 
முதற்பதிப்பு -1981 


மறுபதிப்பு -1982 


ஆசிரியர்கள் : 
திரு. பி . இராதாகிருஷ்ணன் 
ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் , 
சினனாளப்பட்டி. 
செல்வி ஹெலன் கமலம் , 
தலைமையாசிரியை , 
அரசு மகளிர் மேல் நிலைப் பள்ளி , 
குடியாத்தம் . 


விலை ரூ . 1-10 


மேலாய்வாளர்கள் : 


டாக்டர் சி . பழனிவேலு . 
ஆங்கிலோ - இந்தியப் பள்ளி ஆய்வாளர் , 
சென்னை . 
செல்வி என் . தங்கம் , 
ஆசிரியை , 
சபர்பன் மேல் நிலைப் பள்ளி , 
கோயமுத்தூர். 


இந்திய அரசு சலுகை விலையில் வழங்கிய 60 ஜி . எஸ் . எம் . 
தாளில் இந்நூல் அச்சிடப்பட்டுள்ளது 


அச்சிட்டோர் : 
ஸ்ரீ குன்றை குமரன் பிரிண்டர்ஸ் , சென்னை -600001 . 


பொருளடக்கம் 


பொதுப் பகுதி 


பக்கம் 


1 


1. சூரிய மண்டலத்தில் பூமி 


... 


... 


4 


2. பூமியின் வடிவம் 


3. பூமியின் அச்சும் துருவங்களும் 


7 


9 


4. பூமியின் சுழற்சி 


... 


5 . 


கண்டங்களும் கடல்களும் 


... 


13 


16 


... 


6. வாயு மண்டலம் 


இரண்டாம் பகுதி 


சென்னை மாவட்டம் 


1 


இருப்பிடமும் இயற்கை அமைப்பும் 


18 


... 


2 . 


தடபவெப்ப நிலை 


21 


23 


3. இயற்கை வளங்கள் 


27 


4. மக்கள் தொகை 


... 


28 


5. கிராம , நகர அமைப்பும் போக்குவரத்தும் 


6. மாவட்ட வளர்ச்சியும் முன்னேற்ற மும் 


36 


: 


4 .. 


1. சூரிய மண்டலத்தில் பூமி 


நாம் வாழும் பூமி ஒரு கோள் . இது சூரியக் குடும்பத்தில் ஓர் 
அங்கமாகும் . நாம் பகலில் சூரியனையும் , இரவில் சந்திரனையும் 
நட்சத்திரங்களையும் பார்க்கிறோம் . பெரும்பாலான நட்சத்திரங்கள் 
நம் கண்களுக்குத் தெரிவதே இல்லை . 


பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் சூரியன் . இது பூமிக்கு 
எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது தெரியுமா ? பூமிக்கும் சூரியனுக்கும் 
இடையேயுள்ள தூரம் ஏறத்தாழ 150 மில்லியன் கிலோ மீட்டர் 
ஆகும் . 


சூரியன் . ஒரு பெரிய கோளமாகும் . சூரியனிடம் இருந்து 
வெளிப்படும் வெப்பத்தில் மிகச் சிறிய பங்கே நம்மை வந்து 
அடைகிறது . சூரியன் இல்லாவிட்டால் இந்த உலகமே இருண்டு 
போகும் . தாவரங்கள் உயிர் வாழாது . பிராணிகளும் மனிதர்களும் 
தாவரங்கள் இல்லாவிட்டால் வாழ முடியுமா ? சூரியனால்தான் 
கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறி மழையாகப் பெய்கிறது . மலை 
களின் மேலுள்ள பனி உருகி ஆறுகளாக ஓடுகின்றது . சூரியனின் 
வெப்ப வேறுபாடுகள் காற்று வீசுவதற்குக் காரணமாகின்றன . 


பழங்கால மக்கள் பூமியை மையமாக வைத்தே ஏனைய 
கோள்கள் இயங்குகின்றன என நம்பினர் . ஆனால் , பின்னர்தான் 
சூரியனை மையமாக வைத்துப் பிறகோள்கள் இயங்குகின்றன 
என்ற கருத்து நிரூபிக்கப்பட்டது . 


சூரியனையும் , அதைச் சுற்றி வரும் 9 கோள்களையும் 
சூரியக் குடும்பம் அல்லது சூரிய மண்டலம் என்று கூறுகிறோம் . 
அந்த சூரியக் குடும்பத்தில் பூமியும் ஒன்றாகும் . பூமி இதில் 
மூன்றாவது இடத்தைப் பெறுகிறது . சில கோள்களை 


ஒன்று 


அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துணைக் கோள்கள் சுற்றி வரு 


கின்றன . 


உதாரணமாக , நாம் வாழும் பூமியைச் சந்திரன் என்ற 
துணைக் கோள் சுற்றி வருகின்றது. 


சூரியக் குடும்பத்தின் கோள்களைப் பின்வருமாறு வரிசைப் 
படுத்தலாம் : 1. புதன் 2. சுக்கிரன் அல்லது வெள்ளி 

3. பூமி 
4 , செவ்வாய் 5. வியாழன் 6. சனி 7. யுரேனஸ் 8. நெப்டியூன் 
9. புளூட்டோ, 


OO 


1 2 3 4 


7 


8 9 


5 


6 


படம் 1. கோள்களின் வரிசை 


இந்த ஒன்பது கோள்களும் , வெப்பத்தையும் வெளிச்சத்தை 
யும் சூரியனிடமிருந்து பெறுகின்றன. சூரியனிடமிருந்துதான் 
பூமியின் துணைக் கோளான சந்திரனும் ஒளியைப் பெறுகிறது . சந் 
திரனுக்கு சுய ஒளி இல்லை . இந்த ஒன்பது கோள்களும் அண்ட 
வெளியில் சூரியனை நீள்வட்டப் பாதையில் சுற்றி வருகின்றன . 
இக் கோள்கள் தத்தம் பாதையில் ஒழுங்காகச் செல்கின்றன . இதற்குச் 
சூரியனின் ஈர்ப்பு சக்தியே காரணமாகும் . 


இந்த ஒன்பது கோள்களைத் தவிர ஆயிரக்கணக்கான 
அஸ்டிராய்டுகள் என்ற மிதக்கும் மிகச் சிறிய கோள்களும் , வால் 
நட்சத்திரங்களும் சூரியனைச் சுற்றி வருகின்றன . 


2 M 


சிறுகிரகக்கூட்டத்தின்பாதை 


து 


யுரானஸ் 


வியாழன் 


| 


O 


O 


வெள்ளி 


ப 


செவ்வாய் 


சனி 


179.th 


நெப்டியூன் 


படம் 2. சூரிய மண்டலம் - கோள்கள் நீள்வட்டப் பாதையில் சூரியனைச் 

சுற்றுவதைக் காட்டும் படம் 

| 
வினாக்கள் 


1. கோடிட்ட இடங்களை நிரப்புக 

1. நாம் வாழும் கோளிற்கு -----என்று பெயர் . 
2. பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் --- ஆகும் . 
3. சூரியனைச் சுற்றி வரும் கோள்களின் எண்ணிக்கை -- ஆகும் . 


1 , வினாக்களுக்கு விடை தருக 

1. சூரியனால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை விவரிக்கவும் . 
2. சூரியக் குடும்பத்தில் உள்ள கோள்களை வரிசையாகக் கூறுக . 


4 


3 , பழங்கால மக்கள் கோள்களின் இயக்கம் பற்றி என்ன கருத்தைக் கொண் 

டிருந்தனர் ? 
4 , கோள்களைத் தவிர சூரியனைச் சுற்றி வரும் பிற பொருள்கள் யாவை ? 
5. கோள்கள் தத்தம் பாதையிலிருந்து விலகாமல் செல்லக் காரணம் என்ன ? 


III. செய்முறைப் பயிற்சி 
1. சூரியக் குடும்பத்தை விளக்கும் பல கோள்களையும் அதற்குரிய நீள் வட்டப் 

பாதையையும் விளக்கும் மாதிரி உருவங்கள் தயார் செய்க . 
2. அமெரிக்க விண்வெளி வீரர்கள் சந்திரனுக்குச் சென்று எடுத்த புகைப்படங்களைச் 

சேகரித்துப் படத் தொகுப்பு ( ஆல்பம் ) தயார் செய்க . 


2. பூமியின் வடிவம் 


நாம் இப் பூமியில் வாழ்கிறோம் என்றும் , இப் பூமியானது சூரியக் 
குடும்பத்தில் ஓர் அங்கம் என்றும் நாம் முன் பாடத்தில் தெரிந்து 
கொண்டோம் . பூமி பந்துபோல் கோள வடிவமானது . 

ஆனால் , 
நம்முடைய முன்னோர்கள் பூமி தட்டையான வடிவம் உடையது 
என்று நம்பி இருந்தனர் . ஆனால் , அவர்களது கருத்து தவறானது 
என்று பின்னர் நிரூபிக்கப்பட்டது . இருப்பினும் , பூமி நமது கண் 
களுக்குத் தட்டையானதாகத் தெரிவது ஏன் ? பூமியின் மிகப் பரந்த 
மேற்பரப்பில் ஒரு சிறிய இடத்தில் நாம் இருப்பதால் பூமி நம் கண் 
களுக்குத் தட்டையானதாகத் தெரிகிறது . பூமியின் மேல் பக்கமும் 
கீழ்ப்பக்கமும் கிச்சிலிப்பழம் போன்று தட்டையான 

வடிவம் 
உடையது . 


| 


கலிலியோ என்ற வானவியல் அறிஞர்தான் பூமி உருண்டை 
வடிவமானது என்று உலகிற்கு உணர்த்தினார். 

கப்பல் மூலம் 
உலகை முதன் முதலில் சுற்றி வந்த மெகல்லன் என்ற மாலுமியின் 
பயணமும் இக் கருத்தை உறுதிப்படுத்துகிறது . 

பூமி கோள வடிவமானது என நிரூபிக்க நாம் பல சான்று 
களைக் கூறலாம் . அவைகளைப் பின்வருமாறு நாம் விளக்குவோம் . 

1. நீ கடற்கரையில் நின்று கடலில் வரும் கப்பல்களைக் 
கவனித்து இருக்கிறாயா ? 


3 


கப்பலை நாம் நோக்கும்போது முதலில் கப்பலின் கொடியும் , 
கொடி மரமும் தெரியும் . பின்னர்க் கொஞ்சங் கொஞ்சமாகக் 
கப்பலின் மேற்பகுதியும் , நடுப்பகுதியும் , அடிப்பகுதியும் தெரியும் . 
பூமி உருண்டையாக இருப்பதால்தான் நமக்கு இவ்வாறு தெரி 
கிறது . பூமி தட்டையாக இருந்தால் முதலிலேயே நமக்கு கப்பலின் 
முழுத் தோற்றமும் சிறியதாகத் தெரியும் . 


இதைப் போன்றே துறைமுகத்தை விட்டுச் செல்லும் கப்பலை 
நாம் கவனித்துப் பார்த்தால் முதலில் கப்பலின் அடிப்பகுதியும் , 
பின்னர் நடுப்பகுதியும் , மேற்பகுதியும் கொஞ்சம் கொஞ்சமாக 
மறைவதைக் காணலாம் . 


படம் 3. துறைமுகத்தை நோக்கி வரும் கப்பல் 


2. ஒரு மாலுமி தனது கப்பலை நேராக மேற்குத் திசை 
யிலோ கிழக்கு திசையிலோ செலுத்தினான் என்றால் மறுபடியும் 
புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேருவான் . இதிலிருந்து பூமி கோள 
வடிவமுடையது என்பதை அறியலாம் . 


3 . பிள்ளைகளே ! நீங்கள் சந்திரகிரகணத்தைப் பார்த்தது 
உண்டா ? பூமியின் நிழல் சந்திரனின் மேல் படுவதைத்தான் சந்திர 
கிரகணம் என்று கூறுகிறோம் . அப்போது சந்திரனின் மீது விழும் 
பூமியின் நிழல் வட்ட வடிவமாக இருக்கும் . இதிலிருந்து நீ அறிவது 
என்ன ? பூமி உருண்டை வடிவமானது என்று தெரிகிறதல்லவா ? 


4. சந்திரனுக்குச் சென்ற நமது விண்வெளி வீரர்கள் பூமியை 
ஓர் அழகான வண்ணப் பந்துபோல் கண்டதாகக் கூறுகிறார்கள் . 


மேலே நாம் படித்த சான்றுகள் அனைத்தும் பூமி உருண்டை 
வடிவமானது என்று தெள்ளத் தெளிய நமக்கு விளக்குகின்றன. 


சூரியன் 


எதி 


பூமியின் 
நிழல் 


சந்திரன் 


படம் 4. சந்திரகிரகணம் – பூமியின் நிழல் வட்டத்தின் ஒரு பகுதியாகச் 

சந்திரன் மீது விழுவதைப் பார் . 


வினாக்கள் 
1. கோடிட்ட இடங்களை நிரப்புக 

1. நம்முடைய முன்னோர்கள் பூமி ---- வடிவம் உடையது என்று நம்பினார்கள் 
2 . ----- என்ற அறிஞர் பூமி உருண்டை வடிவமானது என்று உலகிற்கு முதல் 

அறிவித்தார் . 
3. சந்திரனின் மீது விழும் பூமியின் நிழல் வடிவமாக இருக்கும் . 
II . வினாக்களுக்கு விடை தருக 

1. பூமி நம் கண்களுக்குத் தட்டையாகத் தெரிவது ஏன் ? 
2. சந்திரகிரகணம் என்றால் என்ன ? 
3. பூமி உருண்டை வடிவமானது என நிரூபிக்கச் சான்றுகள் தருக . 


-- 


HI , செய்முறைப் பயிற்சி 
1 . கடற்கரைக்குச் செல்லும்போது துறைமுகத்திற்கு வரும் 

கப்பல்களையும் . 
துறைமுகத்தை விட்டுச் செல்லும் கப்பல்களையும் கவனித்துப் பார்க்கவும் . 3 
2. களிமண்ணால் பூமி உருண்டை ஒன்று செய்து அதற்கு வண்ணம் தீட்டுக . 


3. பூமியின் அச்சும் துருவங்களும் 


அச்சு 

உனது பள்ளியில் உள்ள பூமி உருண்டையை நீ பார்த்திருப் 
பாய் . 

அது ஒரு சிறு அச்சில் சாய்வாகப் பொருத்தப்பட்டிருக்கும் . 
இது ஏன் செங்குத்தாகப் பொருத்தப்படவில்லை என்று உன் ஆசிரி 
யரை நீ எப்போதாவது கேட்டதுண்டா ? பூமியானது வானவெளி 
யில் சூரியனை இவ்வாறான சாய்ந்த நிலையில்தான் சுற்றி வரு 
கிறது . இந்தச் சாய்வின் அளவு பூமியின் மையத்திலிருந்து 231 பாகை 
யாகும் . இந்த அச்சு பூமி உருண்டையின் நடுவே வடக்கிலிருந்து 
தெற்கே செல்வதைப் பார் . இந்த அச்சில்தான் உன் பள்ளியின் 
பூமி உருண்டை சுற்றுகிறது . ஆனால் , நாம் வாழும் இப் பெரிய 
கோளமாகிய பூமி தன் அச்சில் 
தன்னைத்தானே சுற்றிக் கொள் 
கிறது . ஆனால் , இது உண்மை 
யில் ஓர் அச்சு அன்று . இந்த 
அச்சு ஒரு கற்பனையே தவிர 
வேறொன்றும் இல்லை . பூமி 
தன்னைத் தானே தன் அச்சில் 
சுற்றிக்கொண்டு சூரியனையும் 
சுற்றி வருகிறது . 


ஆப்பிரிக்கா 


நிய 
டாகுக்க 


தெ.து 


துருவங்கள் 

இந்தக் கற்பனை அச்சின் 
மேல் 

முனையை வடதுருவம் 
என்றும் கீழ் முனையைத் தென் 
துருவம் என்றும் கூறுகிறோம் . 
வடதுருவம் ஆர்க்டிக் பெருங் 
கடலில் உள்ளது . இக்கடலைச் சுற்றி நிலப் பரப்பு அமைந்துள்ளது . 
தென் துருவம் அன்டார்டிக் கண்டத்தில் உள்ளது . இக் கண்டத் 
தைச் சுற்றிக் கடற்பரப்பு உள்ளது . 


படம் 5. கோளம் 


நில நடுக்கோடு 

இதை பூமத்திய ரேகை என்றும் கூறலாம் . பூமியின் மத்தியில் 
செல்வதால் இதை நாம் பூமத்திய ரேகை என்று அழைக்கிறோம் . நில 


8 


நடுக்கோட்டிற்கு 231 பாகை வடக்கே தள்ளியுள்ள கோட்டைக் 
கடக ரேகை என்றும் , தெற்கே தள்ளியுள்ள கோட்டை மகர ரேகை 
என்றும் சொல்கிறோம் . 


வ.து. 


சியா 


கோளத்தின் மேற்பரப்பில் 
குறுக்காகவும் நெடுக்காகவும் 
கோடுகள் செல்வதைப் பார் . 
கோளத்தில் கிழக்கிலிருந்து மேற் 
காகச் செல்லும் கோடுகளே அட் 
சக் கோடுகள் . பூமத்தியரேகை , 
கடகரேகை , மகர ரேகை போன் 
றவை அட்சக் கோடுகளேயாகும் . 
வடக்கிலிருந்து தெற்காகச் செல் 
பவை தீர்ககக் கோடுகள் ஆகும் . 


நிலநடுக்கோடு 


பூமியின் 


அட்சக் கோடுகளும் தீர்க்கக் 

கோடுகளும் கற்பனைக் கோடு 
தெ.து. 

களே . தவிர , உண்மையில் பூமி 

யின் மேற்பரப்பில் இவ்வாறான 
படம் 6. பூமியின் அச்சும் , நிலநடுக்கோடும் கோடுகள் இல்லை . 
கோளத்தின் மீது குறிக்கப்பட்டிருப்பதைக் 

. 
காட்டும் படம் 
இக் கோடுகளின் உதவியால் உலகில் உள்ள கண்டங்கள் , 
கடல்கள் , மலைகள் , பட்டணங்கள் போன்றவைகளின் சரியான 
இருப்பிடத்தை நாம் அறிந்துகொள்ள முடியும் . பருவ காலங்களை 
யும் இவற்றின் உதவியால் கணக்கிடலாம் . 


வினாக்கள் 
1. கோடிட்ட இடங்களை நிரப்புக 
1. பூமியின் அச்சு ---- பாகை சாய்ந்துள்ளது . 
2. பூமி தன்னைத் தானே சுற்றிக்கொண்டு யும் சுற்றி வருகிறது . 

3. பூமியின் மத்தியில் செல்லும் அட்சரேகை - ஆகும் .. 
II . வினாக்களுக்கு விடை தருக 

1. பூமியின் அச்சு என்றால் என்ன ? 
2. வடதுருவம் , தென் துருவம் பற்றி நீ யாது அறிவாய் ? 

3. அட்சரேகை , தீர்க்க ரேகைகளால் ஏற்படும் பயன்கள் யாவை ? 
III . , செய்முறைப்பயிற்சி 

காகிதக் கூழினால் ஒரு பூமி உருண்டை செய் . 231 பாகை சாய்ந்த நிலையில் ஒரு 
கம்பியைச் செருகுக . அதில் அட்ச , தீர்க்கக் கோடுகள் வரைக . 


4. பூமியின் சுழற்சி 


பூமி கோள வடிவமானது என்றும் அது தன்னைத்தானே 
சுற்றிக்கொள்கிறது என்றும் படித்தோம் . பூமி தன் நிலையிலேயே 
தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காகச் செல்வதையே பூமியின் 
சுழற்சி என்கிறோம் . பகல் , இரவு தோன்றுவதற்கு பூமியின் சுழற் 
சியே காரணமாகும் . 


இதைத் தெரிந்துகொள்ளக் கீழ்க்காணும் சோதனையைச் 
செய்து பார் . உனது வகுப்பில் உள்ள மேசையின் ஓர் ஓரத்தில் 
விளக்கு ஒன்றை வை . மற்றோர் ஓரத்தில் பூமி உருண்டை ஒன்றை 
வை . விளக்கும் பூமி உருண்டையும் சம உயரமாக இருக்கட்டும் . 
பிறகு கதவு , சன்னல்களை மூடிவிடு . வெளிச்சத்திற்கு நேரில் 
கோளத்தின் ஒரு பாதியும் , இருட்டில் மறு பாதியும் இருக்கக் காண் 
பாய் . வெளிச்சம் உள்ள பகுதியைப் பகலென்றும் , இருட்டாக 
உள்ள பகுதியை இரவு என்றும் கற்பனை செய்துகொள் . இதி 


PIUMII.P 


TITIOm OILURT 


INUINNA 


படம் 7. விளக்கும் கோளமும் 


லிருந்து நீ அறிவது என்ன ? பூமியின் ஒரு பகுதி வெளிச்சத்தில் 
இருக்கும்போது , மறு பகுதி இருட்டில் இருக்கிறது . இதுவே பகல் 
ரவாகும் . பூமி உருண்டையை மெதுவாக இடமிருந்து வலமாகச் 


16 


சுற்று . இப்போது வெளிச்சமாக இருந்த பகுதி கொஞ்சங் கொஞ்ச 
மாக இருட்டாகவும் , இருட்டாக இருந்த பகுதி கொஞ்சங் கொஞ்ச 
மாக வெளிச்சமாகவும் மாறுவதைப் பார்ப்பாய் . இவ்வாறுதான் 
பகலும் இரவும் உலகில் மாறி மாறி வருகிறது . 


வ.து 


நிலநடுக்கோடு 


சூரியன் 


தெ.து 


படம் 8. பகற்பொழுதும் இரவுப்பொழுதும் 


பூமி தன்னில் தானே தன் அச்சில் சுழல்வதற்கு நாள் இயக்கம் 
என்று பெயர் . இதை தினகதி என்றும் கூறலாம் . பூமி தன்னைத் 
தானே சுற்றிக்கொள்ள 24 மணி நேரமாகிறது . இதையே நாம் ஒரு 
நாள் என்று சொல்கிறோம் . பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு 
சூரியனையும் சுற்றி வருகிறது . இந்த இயக்கத்திற்கு ஆண்டு 
இயக்கம் என்று பெயர் . இதை வருட கதி என்றும் கூறலாம் . சூரி 
யனை பூமி ஒரு முறை சுற்றிவர ஆகும் காலம் 3651 நாள்கள் ஆகும் . 
365 நாள்கள் ஒரு வருடம் ஆகும் . நான்கு வருடங்களில் வரும் 
4 நாள்கள் நான்கையும் சேர்த்து 4 வருடங்களுக்கு ஒரு முறை 
பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாள்கள் என்று கணக்கிடுகிறோம் . 
29 நாள்கள் கொண்ட பிப்ரவரி மாதம் உள்ள வருடத்தை நாம் லீப் 
வருடம் என்று சொல்கிறோம் . எனவே , லீப் வருடத்திற்கு 366 
நாள்கள் ஆகும் . 


பூமி சூரியனைச் சுற்றி வருகிறதென்றும் சூரியன் நிலையாக 
ஓரிடத்திலேயே இருக்கிறதென்றும் நாம் அறிவோம் . ஆனால் , நிலை 
யாக இருக்கும் சூரியன் காலையில் கிழக்கிலும் , நடுப்பகலில் உச்சி 
யிலும் , மாலையில் மேற்கிலும் தெரிவது ஏன் ? இதை எப்போதாவது 
நீ சிந்தித்ததுண்டா ? 


3 M 


நீ புகை வண்டியிலோ காரிலோ பிரயாணம் செய்தபோது 
சன்னல் வழியாக மரம் செடி கொடிகளைக் கவனித்திருந்தால் , 
அவைகள் நீ பிரயாணம் செய்யும் திசைக்கு எதிர்த்திசையில் ஓடு 
வதைக் கண்டிருப்பாய் . இதற்குக் காரணம் என்ன ? நிலையாக 
இருக்கும் மரம் , செடி கொடிகள் , தந்திக் கம்பங்கள் , வீடுகள் எப்படி 
ஓடும் ? ஆனால் , நமக்கு இப்படித் தெரிவது ஒரு பொய்த் தோற்றமே 
தவிர வேறொன்றும் இல்லை . 

குடை ராட்டினத்தில் உட்கார்ந்து சுற்றி வரும்போதும் இம் 
மாதிரி அனுபவம் ஏற்படும் . அதுவும் ஒரு பொய்த் தோற்றமே 
யாகும் . 

பூமியானது மிக வேகமாக மேற்கிலிருந்து கிழக்காகச் சுற்று 
வதால் இப் பூமியில் வாழும் நமக்கு நிலையாக உள்ள சூரியன் கிழக் 
கிலிருந்து மேற்கு நோக்கிச் செல்வதுபோல் தெரிகிறது . இது ஒரு 
தோற்றமே தவிர உண்மையன்று . 


வ.து 


செப்டம்பர் -2 


வசந்தகால 
சமஇரவு நாள் 


தெ.து 


1 


வ.து 


வது 


} 23 


கடகரேகை 


123 


ஜன் - 2 


மகரரேகை 
டிசம்பர் -21 


தெது 


தெ.து 


இலை உதிர்கால 

சம இரவு நாள் 

நது மார்ச் -2 
படம் 9. பூமி சூரியனைச் சுற்றுதல் 
இதிலிருந்து நாம் அறிவது என்ன ? பூமி , தான் மேற்கிலிருந்து 
கிழக்காகத் தன்னில் தானே சுற்றிக்கொண்டு சூரியனையும் சுற்றி 


12 


வருகிறது . ஆனால் , சூரியன் , தான் இருந்த இடத்திலேயே நிலையாக 
இருக்கிறது . 

சூரியனை பூமி சுற்றி வரும் நிலையான பாதையை அயன 
வீதி என்பர் . இது ஒரு நீண்ட வட்ட வடிவமான பாதையாகும் . பூமி 
சூரியனை இப்பாதையில் சுற்றி வரும்போது அதன் அச்சு அது சுற்றி 
வருகின்ற தளத்திலிருந்து 661 பாகை சாய்ந்துள்ளது . 

பூமி சூரியனை நீள் வட்டப்பாதையில் சுற்றி வருவதால் சூரி 
யனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தொலைவு எல்லா நாள்களி 
லும் ஒரே அளவாக இருப்பதில்லை . 

அயன வீதியில் , சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயுள்ள 
மிகக் குறைந்த தூரம் சுமார் 146 மில்லியன் கிலோ மீட்டர் ஆகும் . 
மிக அதிகத் தூரம் சுமார் 151 மில்லியன் கிலோ மீட்டர் ஆகும் . 


வினாக்கள் 


--- 


உள் 

ள 


1. கோடிட்ட இடங்களை நிரப்புக 
1. பூமி சுழல்வதால் தான் உண்டாகிறது . 
2. பூமி தன்னைத் தானே ஒரு முறை சுற்றி வர 

மணி ஆகும் . 
3. லீப் வருடத்திற்கு 

நாள்கள் . 
4. பூமி --- லிருந்து --- திசை நோக்கித் தன்னில் தானே சுற்றுகிறது . 
II . வினாக்களுக்கு விடை தருக 
1. இரவு , பகல் ஏற்படக் காரணம் என்ன ? 
2. தின கதி, வருடகதி என்றால் என்ன ? 
3. நிலையாக 

சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கிச் செல்வதுபோல் 
தோன்றக் காரணம் என்ன ? 
4 . அயன வீதி என்றால் என்ன ? 
5. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயுள்ள அதிகத் தூரத்தையும் குறைந்த 

தூரத்தையும் எழுது . 
III . செய்முறைப் பயிற்சி 

1. பகல் , இரவு காண விளக்குக் கோள வடிவச் சோதனை யைச் செய்து பார் . 
2. புகை வணடியில் பிரயாணம் செய்யும்போது சன்னல் வழியாக நோக்கி எதிர்த் 

திசையில் ஓடும் மரம் , செடி கொடிகளைப் பார் . 
3. ஒவ்வொரு நாளும் தினசரி செய்தித்தாளிலிருந்து சூரியன் உதிக்கும் நேரத்தையும் . 

மறையும் நேரததையும் குறித்துக்கொள் . இது எவ்வாறு பருவ காலத்திற்கு ஏற்ப 
மாறுபடுகிறது என்பதைக் கவனி . 


மிக 


80 90 80 


அண்டார்டிக் 


5. கண்டங்களும் கடல்களும் 


நாம் வாழும் இப்பூமி கோள வடிவமானது என்றும் , அதை நில 
நடுக்கோடு இரு சம பாகமாகப் பிரிக்கிறது என்றும் நாம் அறிவோம் . 
நில நடுக்கோட்டிற்கு மேலே உள்ள பகுதியை வடகோளார்த்தம் 
என்றும் , கீழே உள்ள பகுதியைத் தென்கோளார்த்தம் என்றும் கூற 
லாம் . 


இப் பூமியை நிலம் , நீர் என இரு பெரும் பிரிவுகளாகப் 
பிரிக்கலாம் . கடல் நம் நிலப் பகுதியைச் சுற்றிலும் இருக்கிறது . 
பூமியின் மேற்பரப்பில் 71 சதவீதம் நீர்ப் பகுதியும் , 29 சதவீதம் 
நிலப் பகுதியும் உள்ளது . 


80 90 


80 


60 


60 


60 


68 


3 . 


3 . 


40 


ஐரோப்பா 


ஆசியா 


வட அமெரிக்கா 


20 


20 


- கடகரேகை 


மக்-20 


பலிக் 


ஆப்பிரிந்தா 


அரபிக் 


பெருங் 
கல் 


44 


140 


20 


66 


110 


0. 


109 


டிடி 
மெருங்கல் மத்தியரேகை தேன் 


அமெரிக்கா 
) 


இந்தியப்பொன் 


rencePHILGA16478 


20 ° 


20 

மகரரேகை 


4ம் 


30 . 


40 ) 


40 


அன்பார்கர் 


60 


60 


60 


வசு 


80 


90 


80 


80 9 80 


படம் 10. கிழக்குப் பகுதியும் , மேற்குப் பகுதியும் 


நிலப் பரப்பு வட கோளார்த்தத்தில் அதிகமாகவும் , தென் 
கோளார்த்தத்தில் குறைவாகவும் காணப்படுகிறது . மொத்த நிலப் 
பரப்பில் ஏறத்தாழ 2/3 பாகம் வடகோளார்த்தத்திலேயே அமைந் 
துள்ளது . பெரும்பாலான கண்டங்களும் கடல்களும் ஏறத்தாழ முக் 
கோண வடிவம் கொண்டதாகவே விளங்குகின்றன . 


14 


பெருங்கடல்களை நாம் சமுத்திரங்கள் என்று கூறுகிறோம் . 
பூமியில் நான்கு பெருங்கடல்கள் உள்ளன . அவை : 1.ஆர்க்டிக் 
பெருங்கடல் , 2. இந்தியப் பெருங்கடல் , 3. அட்லாண்டிக் பெருங் 
கடல் , 4. பசிபிக் பெருங்கடல் என்பவையாகும் . 


நமது இந்தியாவிற்குத் தெற்கே இந்தியப் பெருங்கடலும் , 
ஐரோப்பா , ஆப்பிரிக்காக் கண்டங்களைக் கிழக்கு எல்லையாகவும் 
வட தென் அமெரிக்காக்களை மேற்கு எல்லையாகவும் கொண்ட 
அட்லாண்டிக் பெருங்கடலும் , ஆசியாவிற்கும் வடதென் அமெரிக்கா 
விற்கும் இடையே பசுபிக் பெருங்கடலும் , வடதுருவப் பகுதியைச் 
சூழ்ந்துள்ள ஆர்க்டிக் பெருங்கடலும் உள்ளன . இவைகளைத் 
தேசப்படத்தில் பார்த்துத் தெரிந்துகொள்க . 

உலகில் உள்ள சிறு கடல்கள் சிலவற்றைப் பார்ப்போம் . 
அவை : ( 1 ) செங்கடல் , ( 2 ) மத்திய தரைக் கடல் ( 3 ) கருங்கடல் 
( 4 ) காஸ்பியன் கடல் ( 5 ) அரபிக் கடல் போன்றவைகளாகும் . 

இவைகளைத் தவிர சில வளைகுடாக்களும் , நீர் இணைப்பு 
களும் உள்ளன . உலகில் உள்ள நீர்ப்பகுதிகளை நாம் பல பெயரிட்டு 
அழைத்தாலும் உண்மையில் அவை ஒரே நீர்த் தொகுதியேயாகும் . 


கண்டங்கள் 

பரந்த - நீர்ப் பகுதியை சமுத்திரங்கள் என்று கூறுவதைப் 
போல பரந்த நிலப் பகுதியைக் கணடங்கள் என்று கூறுகிறோம் . 
உலகின் ஏழு கண்டங்களைப் பின்வருமாறு கூறலாம் : 

( 1 ) ஆசியா ( 2 ) ஆப்பிரிக்கா ( 3 ) ஐரோப்பா ( 4 ) வட அமெரிக்கா 
( 5 ) தென் அமெரிக்கா ( 6 ) ஆஸ்திரேலியா ( 7 ) அன்டார்க்டிகா . நாம் 
வாழும் இந்தியத் துணைக் கண்டம் ஆசியாக் கண்டத்தில் உள்ளது . 
ஆசியா உலகில் மிகப் பெரிய கண்டமாகும் . உலகில் மிகச் சிறிய 
கண்டம் ஆஸ்திரேலியாவாகும் . ஆசியாவும் ஐரோப்பாவும் 
இணைந்த நிலப் பரப்பு யுரேசியாக் கண்டம் 

வழங்கப் 
படுகிறது . 


என 


வட கோளார்த்தத்தில் நிலப் பகுதி மிகுதியாக அமைந்திருப் 
பதால் கிழக்கு மேற்காக நிலவழி , நீர்வழி , வான் வழி , செய்திப் 
போக்குவரத்து வழிகள் 

போன்றவை 

பெருமளவில் வளர்ச்சி 
அடைந்துள்ளன . 


14 ஆர்க்டிக்பெருங்கடல் 


G 


குங்கடல் 


ஆசியா 


ஐரோப்பா 


11 


வட அமெரிக்கா 


அட்லாண்டிக் பெருங்கடல் 


கடகரேகை 


பசிபிக்பெருங்கடல் 


பசிபிக் பெருங்கடல் 


15 


ஆப்பிரிக்கா நிலநடுக் 

கோடு தென அமெரிக்கா 


இந்தியப் பெருங்கடல் 


மகரரேகை 


ஆஸ்திரேவி 


Pa 


அண்டார்க்டிக் 


படம்11.உலகப்படம்-கண்டங்களும்பெருங்கடல்களும் 


16 


வினாக்கள் 


-- 


1. கோடிட்ட இடங்களை நிரப்புக 

1. பூமியின் மேற்பரப்பில் நீர் --- சதவீதமும் , நிலம் - சதவீதமும் உள்ளது. 
2. கண்டங்களும் கடல்களும் ஏறத்தாழ --- வடிவம் உடையவை . 
3. பரந்த நீர்ப் பகுதியை --- என்றும் , பரந்த நிலப் பகுதியை -- என்றும் கூறு 

கிறோம் . 
4. உலகின் மிகச் சிறிய கண்டம் 
II . வினாக்களுக்கு விடை தருக 

1. நமது பூமியிலுள்ள கண்டங்களின் பெயர்களைக் கூறு 
2. பூமியிலுள்ள பெருங்கடல்கள் யாவை ? 
3. நமது நாடு எந்தக் கண்டத்தில் இருக்கிறது ? 

4. தென் கோளார்த்தத்தைவிட வட கோளார்த்தம் சிறப்புடையது . ஏன் ? 
III . செய்முறைப் பயிற்சி 
1. உன் பயிற்சிப் புத்தகத்தில் கண்டங்களுக்கும் கடல்களுக்கும் தனித்தனி வண்ணம் 

தீட்டு . 
2. நீ ஏதாவது ஒரு கடற்கரைக்குச் செல்ல நேர்ந்தால் , அக்கடலின் பெயர் என்ன 

என்று கேட்டுத் தெரிந்து கொள் . 


6. வாயு மண்டலம் 


பிள்ளைகளே நீங்கள் காற்றைப் பார்த்திருக்கிறீர்களா ? 
காற்றிற்கு உருவமோ, நிறமோ, மணமோ இல்லை . எனவே , காற்றை 
நீங்கள் பார்த்திருக்க முடியாது . மரம் , செடி கொடிகள் அசைவதன் 
மூலம் காற்று வீசும் திசையை நாம் அறிந்துகொள்ள முடியும் . 

புயல் காற்றுகள் வீசும்போது வீட்டின் கூரைகள் பறப் 
பதையும் , மரங்கள் வேருடன் பிடுங்கப்படுவதையும் பார்க்கிறோம் . 
காற்று இல்லாவிடில் நாம் உயிர் வாழ முடியாது . நம்மைப் போலவே 
விலங்குகளும் தாவரங்களும் உயிர் வாழா . நெருப்பும் காற்று 
இல்லாவிட்டால் எரியாது . 

நாம் வாழும் இப் பூமியை வாயு ஒரு போர்வைபோல் மூடி 
இருக்கிறது . பூமியைச் சுற்றி ஏறத்தாழ 320 கிலோ மீட்டர் உயரம் 
வரை காற்று பரவி உள்ளது . இதற்கு வளி மண்டலம் அல்லது வாயு 
மண்டலம் என்று பெயர் . வளி மண்டலத்தில் உள்ள காற்றில் 
ஆக்ஸிஜன் , கார்பன் டை ஆக்ஸைடு, நைட்ரஜன் போன்ற முக்கிய 
வாயுக்களும் , நீராவி , தூசி போன்ற பொருள்களும் கலந்துள்ளன . 


17 


A 


வளி மண்டலத்தின் கீழ்ப் பகுதியில் நீராவி மேகங்களைத் தோற்று 
வித்து மழை பொழிவிக்கச் செய்கிறது . உயரம் அதிகரிக்க அதிகரிக் 
கக் காற்றின் அழுத்தும் சக்தி குறைகிறது . காற்றின் அழுத்தத்தை 
பார்டின் பாரமானியாலும் அனிராய்டு பாரமானியாலும் அளந்து 
அறியலாம் . 
வாயு 

வெப்ப வேறுபாட்டால் 
இடம் விட்டு இடம் நகரும் . காற்றழுத் 
தம் இதைச் சார்ந்துள்ளது . அவ்வாறு 
இடம் 

இடம் நகரும் வாயு 
வையே காற்று என்கிறோம் . வாயுவை 
நாம் 

முடியாது . 
காற்றை நாம் உணர முடியும் . 


டலம் 


வாயு மண் 


விட்டு 


உணர 


ஆனால் 


வாயு 


மண்டலம் 


காற்றுக்கு சக்தி இருப்பதைப் 
போலவே அதற்கு எடையும் உண்டு. 
காற்று இடத்தை அடைத்துக் கொள் 
ளும் . வெற்றுச் சீசா ஒன்றைத் தண் 

படம் 12. வாயு மண்டலம் 
ணீர் உள்ள வாளியில் அமுக்கி மெது 
வாக எடுத்துப் பார் . சீசாவில் இருந்த காற்று டம் டம் என்று 
வெளியேறுவதைக் கேட்பாய் . இதிலிருந்து காற்று வெற்றிடத்தை 
அடைத்துக் கொள்ளும் என்று தெரிகிறதல்லவா ? 

காற்று எப்பொழுதும் அழுத்தம் அதிகமான பகுதியிலிருந்து 
அழுத்தம் குறைவான பகுதியை நோக்கி வீசுகிறது . 

வினாக்கள் 
1. கோடிட்ட இடங்களை நிரப்புக 
1. நாம் வாழும் பூமியை --- ஒரு போர்வைபோல் முடி இருக்கிறது . 

எல்லாத் திசைகளிலும் காற்றின் அழுத்தம் ஆக இருக்கும் . 
3 காற்றின் அழுத்தத்தை அளக்க உதவும் கருவி-- , 
4. காற்றுக்கு சக்தி இருப்பது போலவே அதற்கு --உண்டு . 
11. வினாக்களுக்கு விடை தருக 
1. வாயுவின் பயன் யாது ? 

நாம் காற்றை எவ்வாறு உணரலாம் ? 
3. வாயு மண்டலம் என்றால் என்ன ? 
4. காற்றில் கலந்துள்ள வாயுக்கள் யாவை ? 

5. காற்று இடத்தை அடைத்துக்கொள்ளும் என்பதை எவ்வாறு நிரூபிப்பாய் ? 
11. செய்முறைப் பயிற்சி 
1 , காற்று வீசும் திசையை அறியத் திறந்த வெளியில் மரங்கள் உள்ள இடத்திற்குச் 

சென்று பார் , 


2 


புதுக்கோட்டை , தஞ்சாவூர் 


இரண்டாம் பகுதி 
சென்னை மாவட்டம் 
1. இருப்பிடமும் இயற்கை அமைப்பும் 


--4 


--- 


ஆந்திர மாநிலம் 


தமிழ்நாடு 
மாவட்டங்கள் 


சென்னை, 


காஞ்சீபுரம் 
செங்கற்பட்டு 





கர்நாடக 
மாநிலம் 


• வேலூர் 

வட ஆர்க்காடு - 
தருமபுரி 
தருமபுரி 

தென் 

ஆர்க்காடு 
சேலம் 

கடலூர் 
சேலம் 


நீலகிரி 


-- 


பெரியார் 


தேதமன் 


- 


ஈரோடு 


பா 


ப 
திருச்சிராப்பள்ளி 

• திருச்சிராப்பள்ளி 


விரி 


கோயமுத்தூர் 


தஞ்சாவூர் 


புதுக்கோட் 


மதுரை 


தோட்டை 


மதுரை . 


கே 
ரள 
மாநிலம் 


வங் காள 


இராமநாதபுரம் 


அரபிக் 
கடல் 


திருநெல்வேலி 


At p ? 


20 40 60 


6 190 120 


1 . 


--- 


ழை 10 


0 


10 


ம 30 40 50 60 10 


திருநெல்வேலி 


கன்னியாகுமரி 
F நாகர்கோயில் , 
இந்தியப் = பெருங்கடல் 


AMMAIN சென்னை மாவட்டம் 

மாநில எல்லைகள் 
மாவட்ட எல்லைகள் 


படம் 13. தமிழ்நாட்டில் உள்ள 16 மாவட்டங்களைப் படத்தில் பார்த்து அறியவும் . 
சென்னை மாவட்டம் செங்கற்பட்டு மாவட்டத்தின் பக்கத்தில் இருப்பன அறியவும் . 


19 


இருப்பிடம் 

நமது இந்திய நாடு இருபத்திரண்டு மா நிலங்களைக் கொண்டது . 
நம் மா நிலம் அவற்றுள் ஒன்றாகும் . நமது மாநிலம் “ தமிழ் நாடு 
ஆகும் . இது பதினாறு மாவட்டங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 

நாம் வாழும் சென்னை நகரம் ஒரு மாவட்டமாகவும் உள்ளது . 
சென்னை ஒரு பெரிய நகரமாகும் . இது இந்தியாவின் நான்காவது 
பெரிய நகரமாகும் . இந்நகரத்தின் மக்கள் தொகை ஒரு மாவட்டத்தின் 
அளவில் இருப்பதாலும் , மா நில நிருவாக அலுவலகங்கள் இங்கு இருப் 
பதாலும் மிகச் சிறிய பரப்பை உடைய தலை நகரமாகிய சென்னை 
ஒரு தனி மாவட்டமாக ஆக்கப்பட்டுள்ளது . 

தமிழ்நாட்டின் வடகிழக்கில் இம்மாவட்டம் அமைந்துள்ளது . 
இதன் வடக்கு , மேற்கு , தெற்கு ஆகிய மூன்று பக்கங்களிலும் 
செங்கற்பட்டு மாவட்டம் எல்லையாக அமைந்து உள்ளது . கிழக்கே 
வங்காள விரிகுடா எல்லையாக இருக்கிறது .. 

சென்னை 

நகரம் 
இந்தியாவின் கீழ்க்கரை இரத்தினம் என்று கூறப்படுகிறது . 

சென்னை மாவட்டத்தின் பரப்பளவு சுமார் 128 சதுர கிலோ 
மீட்டர்களாகும் . இம் மாவட்டம் சென்னை மாநகராட்சியின் ஆட்சி 
வசதிக்காக 150 வட்டங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 

மற்ற மாவட்டங்களைப் போன்று மாவட்ட ஆட்சியாளர் ஒருவர் " 
நியமிக்கப்பட்டுள்ளார் . 
இயற்கை அமைப்பு 

ஓர் இடத்தின் சமவெளி , பீடபூமி , மலைகள் , நதிகள் அனைத்தும் 
சேர்ந்தவை இயற்கை அமைப்பு ஆகும் . சென்னை தாழ்ந்த சமவெளி 
யாக அமைந்துள்ளது . இது கடல் மட்டத்திலிருந்து 7 மீட்டர் உயரமே 


உள்ளது . 


சைதாப்பேட்டைக்கு அருகிலுள்ள சின்ன மலை என்னும் ஒரு 
குன்றுதான் இம்மாவட்டத்தில் உள்ள மலையாகும் . 

இயற்கை அமைப்புப் படத்தைப் பார்த்துச் சென்னை மாவட்டத்தில் 
உள்ள ஆறுகளையும் கால்வாய்களையும் அறிந்து கொள்க . 
ஆறுகள் 

கூவம் ஆறும் , அடையாறும் இம்மாவட்டத்தின் வழியே ஓடும் 
ஆறுகளாகும் . கூவம் ஆறு சிந்தாதிரிப்பேட்டைக்கு அருகில் இரண் 


பக்கிங்காம் 

கால்வாய் 


179.0.519119UAMUO| 


பக்கிங்காம் 

கால்வாய் 


20 


டாகப் பிரிந்து ஒரு சிறு தீவை உருவாக்கியுள்ளது . இதற்குத் தீவுத் 
திடல் என்று பெயர் . நுங்கம்பாக்கம் , சைதாப்பேட்டை , மாம்பலம் , 


சென்னை மாவட்டம் 
இயற்கை அமைப்பு 


- 


துறைமுகம் 


** 


- 


- 


- 


ம 


போ 
- 


கூவம் ஆறு 


- 


META 


* 


- 


- 
படி 


பு 
--- 
a 


pm 
-தை " 


அடையா 


ப . 


A சின்னமலை 


மலை 
ஆறுகள் 
கால்வாய் 


படம் 14. படத்தைப் பார்த்து சென்னை மாவட்டத்தில் உள்ள ஆறுகளையும் 

சால்வாய்களையும் அறிந்து கொள்க . 


21 


பெரம்பூர் முதலிய இடங்களில் இருந்த முற்கால ஏரிகள் மண்மேடு 

மாறிவிட்டன . மக்கள் குடியிருப்புகள் அங்கு தற்போது 
ஏற்பட்டுள்ளன . 


களாக 


-- 


வினாக்கள் 
I. கோடிட்ட இடங்களை நிரப்புக 
1. சென்னை மாவட்டம் வடக்கு . மேற்கு , தெற்கு ஆகிய மூன்று பக்கங்களிலும் 

மாவட்டத்தால் சூழ்ந்து இருக்கிறது . 
2. சென்னை மாவட்டத்தின் கிழக்கே --- எல்லையாக அமைந்துள்ளது . 
3. சென்னை மாவட்டம் வட்டங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
4. ஒவ்வொரு பெரு வட்டத்தில் வட்டங்கள் அடங்கியுள்ளன . 
5. சென்னை மாவட்டத்திலுள்ள குன்று சைதாப்பேட்டையின் அருகிலுள்ள 

ஆகும் . 
11. வினாக்களுக்கு விடை தருக 

சென்னை மாவட்டத்தின் தலைநகர் எது ? 
3. இம்மாவட்டத்தில் பாயும் ஆறுகள் யாவை ? 
III . செய்முறைப் பயிற்சி 

1. சென்னை மாவட்டத்தைத் தமிழ் நாடு மாவட்டங்கள் படத்தில்வண்ணமிட்டு காட்டுக , 
2. சென்னை மாவட்டத்தைச் சுற்றியுள்ள மாவட்டங்களின் பெயர்களை எழுதுக . 


2. தட்பவெப்ப நிலை 
தட்பவெப்ப நிலை என்றால் என்ன ? 

தட்பம் என்றால் குளிர்ச்சி , வெப்பம் என்றால் சூடு ; எனவே , ஓர் 
இடத்தில் எந்த மாதங்கள் வெப்பமாக இருக்கின்றன , எந்த மாதங்கள் 
குளிராக இருக்கின்றன , எவ்வளவு மழை பெய்கிறது என்பனவற்றை 
அறிவது தட்பவெப்ப நிலையை அறிவது ஆகும் . ஓரிடத்தின் தட்ப 
வெப்ப நிலை கடல் மட்டத்திற்கு மேல் அந்த இடத்தின் உயரம் , 
பூமத்திய ரேகையிலிருந்து உள்ள தூரம் , அங்கு வீசும் காற்று , அங்குப் 
பெய்யும் மழை , அந்த இடத்துக்கும் கடலுக்கும் உள்ள தூரம் 
ஆகியவற்றைப் பொறுத்திருக்கிறது . 

சென்னை வெப்ப மண்டலத்தில் இருக்கிறது . ஆகையால் , இங்கு 
வெப்பம் அதிகமாக உள்ளது . இங்கு ஏப்ரல் மாதம் முதல் சூலை 
மாதம் வரை கோடைக்காலமாகும் . மே , சூன் மாதங்களில் வெப்பம் 


= இராமநாதபுரம் 


ஆந்திர மாநிலம் 


தமிழ்நாடு 


கிமீ 100 


20 


40 


60 


80 100 120 


சென்னை 


மை 10 


0 


20 30 40 50 60 10 


மாவட்டங்கள் 
ஆண்டு மழை 


செங்கற்பட்டு 


வட ஆர்க்காடு 


AN 


ம 


LU 


கர்நாடக 
மாநிலம் 


தருமபுரி 


AUNT 


புதுச்சேரி 


தென் 
ஆர்க்காடு 


நீலகிரி 


சேலம் 


காரைக்கால் 


பாடி 


விரி 


தருச்சிராப்பள்ளி 


தஞ்சாவூர் 


புதுக்கோட்டை 


மதுரை 


கேரள 


வங் காள 


-- 


அரபிக் 
கடல் 


மாநிலம் 


திருநெல்வேலி 


800-0 மி.மீ கீழ் 
800-0 மி.மீ -900 0 மி.மீ 
900-0 மி.மீ - 1000-0 மி.மீ 
1000 0 மி.மீ - 13000 மி.மீ 
1300 0 மி மீ . மேல் 


கன்னியாகுமரி 


இந்தியப் பெருங்கடல் 


படம் 15. சென்னை மாவட்டம் பெறும் மழை அளவைக் கவனிக்கவும் . 
படத்தைப் பார்த்து எந்தெந்த மாவட்டங்களில் அதிக மழை 

பெய்கிறது என்பதை அறியவும் 


* 


23 


அதிகமாக இருக்கும் . ஆனால் , மாலை நேரத்தில் கடற்காற்று வீசத் 
தொடங்கியதும் வெப்பம் தணியும் . டிசம்பர் , ஜனவரி , பிப்ரவரி மாதங் 
கள் குளிர்ந்து இருக்கும் ; பனியும் பெய்யும் ; இது குளிர்காலமாகும் . 
கோடைக்காலச் சராசரி வெப்ப நிலை 35 ° C- யிலிருந்து 40 ° C வரையும் , 
குளிர்கால வெப்ப நிலை சுமார் 20 ° C வரையும் உள்ளது . 

சென்னைக்குக் கோடைக்காலத்தில் தென் மேற்குப் பருவக் 
காற்றால் சிறிதளவு மழை கிடைக்கிறது . சில நாள்களில் இடியோடு 
கூடிய மழை பெய்யும் . 

சென்னை மாவட்டம் அதிகமாக மழை பெறும் மாதங்கள் 
அக்டோபர் , நவம்பர் , டிசம்பர் ஆகியவையாம் . அப்போது வட 
கிழக்குப் பருவக்காற்றால் சென்னையில் மழை பெய்கிறது . இந்த 
மாவட்டத்தின் ஆண்டுச் சராசரி மழை சுமார் 1800 மில்லி மீட்டராகும் . 
குளிர்காலத்தில் அதிக மழை பெறுவதால் இதைக் குளிர்கால மழைப் 
பிரதேசம் என்பார்கள் . 

ஏப்ரல் , மே மாதங்களிலோ அல்லது நவம்பர் , டிசம்பர் மாதங் 
களிலோ புயல் காற்றும் கடுமையான மழையும் சில சமயங்களில் 
உண்டாகும் . 

வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல்கள் சில சமயம் 
சென்னையைத் தாக்குவது உண்டு . 


வினாக்கள் 
1. வினாக்களுக்கு விடை தருக 

1. சென்னை மாவட்டத்தின் கோடை மாதங்கள் எவை ? 
2. இம்மாவட்டத்தில் எந்த மாதத்தில் குளிர் அதிகம் ? 

சென்ளை மாவட்டம் கடற்கரையில் இருப்பதால் ஏற்படும் நன்மை என்ன ? 
4. இம்மாவட்டத்தில் அதிகமாக மழை பெய்யும் மாதங்கள் எவை ? 


3 . 


3. இயற்கை வளங்கள் 
சென்னை மாவட்டத்தின் கடற்கரையோரம் மணல் 

மணல் பாங்காக 
உள்ளது . தெற்கு , மேற்குப் பகுதிகளில் சரளை மண் அதிகம் காணப் 
படுகிறது . பூமி பெரும்பாலும் செழிப்பானதே ; ஆனால் , மக்கள் 


A 


குடியிருப்புக்கான பலவகைக் கட்டடங்கள் தோன்றிவிட்டன . ஆகவே 
பயிர் நிலங்கள் இல்லை . 

. 

ஆங்காங்கே தென்னந் தோப்புகள் 
உள்ளன . 
காட்டு வளம் 

சென்னை மாவட்டத்தில் காடுகள் இல்லை . ஆனால் , ஒரு சிறு 
வனம் கிண்டி இராசபவனத்திற்கு ( ஆளுநர் மாளிகை ) அருகில் 
உள்ளது . அதற்குக் கிண்டி பூங்கா என்பது பெயர் . மான்கள் முதலிய 
விலங்குகள் இங்குக் காட்சிப் பொருள்களாக வளர்க்கப்படுகின்றன . 
இங்குக் காட்டிலாகா ஆராய்ச்சித் துறை ஒன்று உள்ளது . இங்குப் 
பாம்பு பண்ணையும் அமைந்துள்ளது . 

சென்னை நுங்கம்பாக்கத்தில் வானிலை ஆராய்ச்சி நிலையம் 


உள்ளது . 


நீர் வளம் 

கூவம் ஆறு செங்கற்பட்டு மாவட்டத்திலுள்ள கூவம் ஏரியிலிருந்து 
தோன்றிவருவதால் , இது கூவம் ஆறு எனப்படும் . இது நகரத்தின் 
நடுவில் மேற்கிலிருந்து கிழக்காக வளைந்து வளைந்து செல்கிறது . 

இங்குப் பயிர்த்தொழில் நடைபெறாததால் இது பாசனத்திற்கு 
பயன்படவில்லை . பெரும்பாலும் நகரின் கழிவுநீர் செல்லும் வடிகாலாக 
இது இருந்து வருகிறது . அடையாறு நதி சென்னைக்கு மேற்கேயுள்ள 
செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உற்பத்தியாகி வருகிறது . இது 
சென்னையின் தென் பாகத்தில் அடையாறு 

என்னும் 

ஊரின் 
வழியாக ஓடி வங்காளக்குடாக் கடலில் கலக்கிறது . சென்னைக்குப் 
பாசன நீர்த் தேவையில்லை . ஆகவே , இதுவும் பாசனத்திற்குப் பயன் 
படுவது இல்லை . 

சென்னை மாவட்டத்திற்கு வெளியேயுள்ள புழலேரி , சோழ 
வரம் ஏரிகளிலிருந்து நகரத்திற்குக் குழாய்கள் மூலமாகக் குடிநீர் 
கொண்டு வரப்படுகிறது . இது தவிர கிணறுகளும் குழாய்க் கிணறு 
களும் இங்கு நிரம்ப உண்டு. 
கனி வளம் 

செங்கல் செய்ய உதவும் களிமண் இங்குக் கிடைக்கிறது . சரளை 
மண் சில இடங்களில் இருக்கிறது . வேறு தாதுப் பொருள்களும் மூலப் 


| 


வண்ணார் 


25 


பொருள்களும் இம்மாவட்டத்தின் தொழிற்சாலைகளுக்கு வெளியி 
லிருந்துதான் கொண்டு வரப்படுகின்றன . 


- 


சென்னை மாவட்டம் 

தொழில் வளம் 


தண்டையார்ப் 
பேட்டை 


(1) 


வங்காள 
விரிகுடா 


பெரம்பூர் 


அயன்புரம் 


இணைப்பு இரயில் 
பெட்டித் தொழிற் 

சாலை 
இரயில்வே 


கோடம் 
பாக்கம் 


. 


பக்கிங்காம் 
கர்னாடிக் 
நெசவானம் 
மரம் அறுக்கும் 
தொழிற்சாலை 
தகரப் பொருட் 
கள் தொழிற் 

சிலை 
படத்தொழில் 
பென்சில் 
தொழிற்சாலை 
நறுமணப் 
பொருட்கள் 
தொழிற்சாலை 
மாவரைக்கும் 
தொழிற்சாலை 


அடையாறு 


கிண்டி 


4 


படம் 16. படத்தைப் பார்த்து இம்மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் 

நடைபெறும் தொழில்களை அறியவும். 


- 


26 


மீன் வளம் 

சென்னை நகரக் கடலோரப் பகுதிகளில் கட்டுமரத்தின் உதவி 
கொண்டு மீன் பிடிக்கும் தொழில் நடைபெறுகிறது . சென்னை நகரின் 
வடக்குக் கடலோரப்பகுதியில் இயந்திரப் படகுகள் மூலம் மீன்கள் 
பிடிக்கப்படுகின்றன . அடையாறு அருகில் செயற்கையாக அமைக்கப் 
பெற்ற மீன் பண்ணை ஒன்று உள்ளது . 
தொழில் வளம் 

பல் பெரிய தொழில்கள் சென்னை மாவட்டத்தில் அமைந் 
துள்ளன . பெரம்பூரில் அமைந்துள்ள பக்கிங்காம் கர்னாடிக் ஆலை 
மிகப் பெரிய நெசவாலையாகும் . 

ஐ . சி . எஃப் . ( I.C.F. ) இணைப்புப் பெட்டித் தொழிற்சாலை , 
தென்னக இரயில்வேயின் தொழிற்சாலைகள் ஆகியவையும் பெரம்பூரில் 
உள்ளன . சென்னை பேசின் பிரிட்ஜ் என்னுமிடத்தில் அனல் மின்சார 
நிலையம் இருக்கிறது . 

மோட்டார் பழுது பார்க்கும் தொழிற்சாலைகள் , கண்ணாடித் 
தொழிற்சாலைகள் , சோப்புத் தொழிற்சாலைகள் , பென்சில் தொழிற் 
சாலைகள் , பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள் , இரசாயனத் தொழிற் 
சாலைகள் ஆகிய இவை அனைத்தும் மாவட்ட எல்லைக்குள் அமைந் 
துள்ள சிறு தொழிற்சாலைகள் ஆகும் . சென்னை நகருக்குள்ளே 
நெருக்கடியைத் தவிர்க்கப் பல பெரிய தொழிற்சாலைகள் நகருக்கு 
அப்பாலுள்ள புற நகர்ப் பகுதிகளான திருவொற்றியூர் , எண்ணூர் , 
மணலி, அம்பத்தூர் , ஆவடி போன்ற இடங்களில் அமைந்துள்ளன . 

னாக்கள் 
1. வினாக்களுக்கு விடை தருக 

சென்னை மாவட்டத்தில் பயிர்த்தொழில் நடைபெறுவது இல்லை . ஏன் ? 
சென்னை நகரில் நடைபெறும் பெருந்தொழில்கள் சிலவற்றைக் கூறுக . 

சென்னை நகரில் நடைபெறும் சிறுதொழில்கள் சிலவற்றைக் கூறுக . 
II . கோடிட்ட இடங்களை நிரப்புக 
1. சென்னை நகரத்திற்குத் தேவையான குடித் தண்ணீர் 

ஏரிகளிலிருந்து 
குழாய்கள் மூலம் வருகிறது 
அடையாறு --- ஏரியிலிருந்து உற்பத்தியாகிறது . 
3. அனல் மின்சார நிலையம் என்னுமிடத்தில் உள்ளது . 
சென்னை நகருக்கு வெளியே உள்ள 

என்ற இடங்களில் பெருந் 
தொழில்கள் நடைபெறுகின்றன . 
III . செய்முறைப் பயிற்சி 

* சென்னை மாவட்ட வெற்றுப் படத்தில் ஒவ்வொரு வட்டத்திலும் நடைபெறும் 
முக்கியத் தொழில்களை அடையாளங்களைக் கொண்டு குறிப்பிடுக . 


3 . 


2 . 


. 


4. மக்கள் தொகை 
சென்னை மாவட்டத்தின் மக்கள் தொகை சுமார் 25 இலட்சமாகும் . 
இதில் 12,97,195 ஆண்கள் , 11,72,254 பெண்கள் . நமது மாநிலத்தி 
லேயே இங்குதான் மக்கள் நெருக்கம் அதிகம் . ஒரு சதுர கிலோ 
மீட்டருக்குச் சுமார் 19,293 பேர் வாழ்கின்றனர் . மாநிலத்தின் சராசரி 
மக்கள் நெருக்கம் ஒரு சதுர கிலோ மீட்டருக்கு 400 பேர்களாகும் . 
கடந்த பத்தாண்டுகளில் சென்னையில் 

மக்கள் தொகை 

சுமார் 
48 சதவிகிதம் அதிகரித்துள்ளது . 

சென்னை மாவட்டத்தில் எல்லா வசதிகள் இருப்பதாலும் , 
சென்னை தமிழ்நாட்டின் தலை நகரமாயிருப்பதாலும் இங்கு மக்கள் 
தொகை அதிகமாய் உள்ள 

சென்னையிலும் , சென்னையைச் சுற்றியுள்ள பல தொழிற்சாலை 
களிலும் , அலுவலகங்களிலும் பணி புரிவோர் சென்னையில் வாழ்கின்ற 
னர் . இதனால் மக்கள் நெருக்கம் அதிகமாகிறது . வடசென்னைப் 
பகுதியிலும் , மற்றும் சிந்தாதிரிப்பேட்டை , திருவல்லிக்கேணி , மயிலாப் 
பூர் பகுதிகளிலும் மக்கள் நெருக்கம் அதிகம் . புதிதாகத் தோன்றி 
யுள்ள பகுதிகளிலும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ளது . 

ஆனால் 
வீடுகள் நெருக்கமாய் இல்லை . 

. 
இம்மாவட்டத்தில் எழுதப் படிக்கத் தெரிந்தவர்கள் தொகை 
15 இலட்சமாகும் . படித்தவர் எண்ணிக்கை 62 சதவிகிதமாக 

இது மற்ற மாவட்டங்களின் சதவிகிதத்தைவிட அதிக 
மாகும் . இங்குப் பணி செய்வோர் தொகை மிக அதிகம் ஆகும் . 


உள்ளது . 


வினாக்கள் 
1. வினாக்களுக்கு விடை தருக 

1. சென்னை மாவட்டத்தின் தலை நகரம் எது ? 
2. தமிழ்நாடு மாநிலத்திலேயே அதிகமாக சென்னை மாவட்டத்தில் மக்கள் நெருக்கம் 

இருப்பது ஏன் ? 
II . கோடிட்ட இடங்களை நிரப்புக 

1. இம் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுமார் இலட்சமாகும் . 
2. இம் மாவட்டத்தில் எழுதப் படிக்கத் தெரிந்தவர் தொகை இலட்சமாகும் . 


5. நகர அமைப்பும் போக்குவரத்தும் 
சென்னை மாவட்டம் முழுவதும் ஒரு மாநகரமாக அமைந்துள்ளது . 
இது 150 வட்டங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 

சென்னைக்குத் தனி மாவட்ட ஆட்சியாளர் உண்டு . அவரது 
அலுவலகம் கடலோரச் சாலையில் துறைமுகத்திற்கு எதிரில் உள்ளது . 
சென்னை 

மாநிலத் தலைமைச் செயலகம் செயிண்ட் ஜார்ஜ் 
கோட்டையில் உள்ளது . இங்கு மாநில சட்டசபைகள் கூடுகின்றன . 
அமைச்சர்களின் அலுவலகங்களும் , இராணுவ அலுவலகங்களும் இங்கு 
இயங்குகின்றன . மேலும் , இங்கு ராபர்ட் கிளைவின் திருமணம் நடந்த 
மிகப் பழைய மாதா கோவிலும் உள்ளது . சென்னை மா நில தலைமைச் 
செயலகத்தின் முகப்பில் தேசியக் கொடி வானளாவப் பறக்கிறது . 

எழும்பூரில் தொல்பொருள் காட்சிக் கூடம் ஒன்று உள்ளது . 
கிண்டியில் ஆளுநரின் மாளிகை உள்ளது . நகரத்தின் பல்வேறு பகுதி 
களில் மத்திய , மாநில அரசுகளின் அலுவலகங்கள் உள்ளன . சென்னை 
மா நகராட்சியின் அலுவலகம் பெரியார் ஈ . வெ . ரா . சாலையில் மத்திய 
இரயில் நிலையத்துக்கு அடுத்து ரிப்பன் கட்டடத்தில் உள்ளது . 

அண்ணா சாலையிலுள்ள பதினான்கு மாடி எல் . ஐ . சி . கட்டடம் 
( L. I. ( . ) நகரிலேயே மிக உயர்ந்த கட்டடமாகும் . சாந்தோமில் 
உள்ள மாதா கோயில் போர்த்துகீசியரால் கட்டப்பட்ட மிகப் பழைமை 
யான கிறித்துவ கோயிலாகும் . மயிலாப்பூரில் கபாலீசுவரர் கோயில் , 
திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் , வடபழனி ஆண்டவர் 
கோயில் , கந்தசாமி கோயில் ஆகியவை முக்கியக் கோயில்களாகும் ,. 
மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயிலும் , மற்றும் வள்ளுவர் 
கோட்டமும் , அண்ணா சாலைக்குக் கிழக்கே உள்ள இராஜாஜி 
மண்டபமும் , சட்ட சபை உறுப்பினர்கள் தங்கும் விடுதிகளும் , கலை 
வாணர் அரங்கமும் பார்க்கத்தக்கவை . 

ஆளுநர் மாளிகைக்கு அருகில் அமைந்துள்ள காந்தி நினைவு 
மண்டபம் , காமராஜர் நினைவு மண்டபம் , இராஜாஜி நினைவு 
மண்டபம் ஆகியவை காணத் தகுந்தவை . 


29 1 


கோடம்பாக்கத்தில் படத்தொழில் கூடங்களும் அமைந்துள்ளன . 
ஜார்ஜ் டவுனிலுள்ள கொத்தவால் சாவடி பகுதி வாணிக நிறுவனங் 
களைக் கொண்டது . 


20000 


படம் 17. ரிப்பன் கட்டடம் 


சென்னைத் துறைமுகம் நம் நாட்டில் மூன்றாவது பெரிய துறை 
முகமாகும்.. இது வட கடற்கரைச் சாலையில் உள்ளது . 


இந்தியாவிலுள்ள பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றான சென்னை 
பொது மருத்துவமனை சென்னை மத்திய இரயில் நிலையத்திற்கு 
எதிரே உள்ளது . சென்னையில் வேறு மருத்துவமனைகளும் , மூன்று 
மருத்துவக் கல்லூரிகளும் உள்ளன . எழும்பூரில் பெரிய இரயில் 
நிலையம் உள்ளது . 

தொல்பொருள் பொருட்காட்சிச் சாலை , கன்னிமேரா நூல் நிலை 
யம் , விலங்குக் கண்காட்சிச் சாலை , காவல் துறையினரின் நகர மத்திய 
அலுவலகங்கள் , நேரு விளையாட்டு அரங்கம் , மூர் அங்காடி , 
சென்னை மக்கள் பூங்கா ஆகியவை சென்னையில் உள்ளன . 

சென்னை எஸ்பிளனேடு என்னுமிடத்தில் உயர் நீதி மன்றமும் , 
சட்டக் கல்லூரியும் , குறளகமும் உள்ளன . 


30 


கடற்கரைச் சாலையில் பல்கலைக் கழகக் கட்டடங்களும் , மாநில 
அரசுக் கட்டடங்களும் , மாநிலக் கல்லூரியும் , இராணி மேரி கல்லூரியும் , 
வெலிங்டன் சீமாட்டி ஆசிரியை பயிற்சிக் கல்லூரியும் , போலீஸ் 
தலைமையகமும் , அகில இந்திய வானொலி நிலையத்தின் சென்னைப் 
பிரிவும் உள்ளன . கிண்டியில் பொறியியல் கல்லூரியும் , வேப்பேரியில் 
விலங்கியல் கால்நடை மருத்துவக் கல்லூரியும் உள்ளன . 


பொ 


- 


படம் 18. சென்னைத் துறைமுகம் 


சென்னையின் மெரீனா கடற்கரை உலகில் இரண்டாவது அழகிய 
கடற்கரை எனப்படுகிறது . கடற்கரையில் புதிய கலங்கரை விளக்கம் 
ஒன்றும் கட்டப்பட்டுள்ளது . கடற்கரையில் சென்னைப் பல்கலைக் 
கழகத்துக்கு எதிரே அண்ணா சமாதி உள்ளது . காமராஜ் சாலையில் 
மீன் காட்சிச் சாலையும் அதை அடுத்து நீச்சல் குளமும் உள்ளன . 

சென்னையில் மிக முக்கியமான அலுவலகங்களும் , திரைப்பட 
அரங்குகளும் அண்ணா சாலையில் அமைந்துள்ளன . நாட்செய்தித் 
தாள்களின் அலுவலகங்களும் இங்கு உள்ளன . 

அடையாற்றில் 
பிரம்ம ஞான சபையுள்ளது . அங்குப் படர்ந்து தழைத்த பெரிய 
ஆலமரம் ஒன்று உள்ளது . 


1 


போக்குவரத்து 

சேன்னை ஒரு துறைமூகப்பட்டினமாகும் . கடலுக்குள் சுவர்கள் 
கட்டி , கப்பல்கள் தங்குவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது . இது ஒரு 


4 


சென்னை மாவட்டம் 
சில முக்கியப் பகுதிகள் 


திருவொற்றியூர் 


வாரப்பான் 


வண் 


15 


70.108 


ஜார் வரம்பூர் 


மாதவரம் எருக்கஞ்சேரி 

செம்பியம் 
கொன்னூர் 

வியாசர்பாடி 
பெரம்பூர் 

கிராயபுரம் 
வில்லி . 
வாக்கம் 

அயன்புரம் 
திருமங்- செனாய் 
- நகர் கீழ்ப்பாக்கம் 

எழும்பூர், 
நுங்கம்பாக்கம் 
கோயம் 
பேடு அமைந்த 
* கரை 

இராயம் 
சாலிக் , கோடம்பாக்கம் GULO00L 
கிராமம் தியாகராயநகர் 

தேனாம் 


சௌகார்ய 


70.7g 


புரசைவாக்கம் 


-கலும் 


டவுன் 


திரிப்- ஜார்ஜ் 


-- 


கரை 


- 


ஆயிரம் 


--- 


திருவல்லிக்கேணி 


மெரீனா 
கடற் 


வங்காள 
விரிகுடா 


E 
- 
கா 
(EamRTE 


பேட்டை 


. 


--- 


- 


- -- 
-டா 


நந்தம்பாக்கம் 


மயிலாப்பூர் 
அரசினர் 

பண்ணை 
சைதாப்பேட்டை 


படி 


--- 
- 
- - 


பட 
- 


--- 
--- 


தீண்டி 


MF 


கர்பு 


அடையாறு 


4 ) 


படப 
ஏ ar 
*LE NE 
சாவகாபகம் 
புத HE 
-கோடி 
-பாக 
வாசக 


-மலை 


--- 
E ENT 
-ITTER 


பறங்கி - 
ஆதம் - 
பாக்கம் 

திருவான்மியூர் 
வேளச்சேரி கனகம் 


- 


EைAN 
Sat 
-- 
பே 


4+ 
--- 


về chº 


*** 


படம் 19 . 


சென்னை மாவட்டத்தில் உள்ள முக்கியப் பகுதிகளைப் படத்தில் 

பார்த்துத் தெரிந்து கொள்ளவும் . 


32 . 


செயற்கை துறைமுகமாகும் . இங்கு ஏற்றுமதிகள் இறக்குமதிகள் பெரு 
மளவில் செய்யப்படுகின்றன . தமிழ்நாட்டில் நடைபெறும் வாணிகத்தின் 
ஏறக்குறைய பாதி அளவு சென்னை துறைமுகத்தின் மூலமாகவே 
நடைபெறுகின்றது . சென்னை துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலம் 
போர்ட் பிளேர் ( அந்தமான் தீவு ) , மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 
வெளிநாடுகளுக்குச் செல்லலாம் . இங்கிருந்து சரக்குக் கப்பல்கள் எல்லா 
வெளிநாடுகளுக்கும் செல்கின்றன . 


- 


D 


SUN 


C 


படம் 20. சென்ட்ரல் புகை வண்டி நிலையம் 
தென்மண்டல இரயில்வேயின் தலைமை அலுவலகம் சென்னை 
யில்தான் உள்ளது . சென்ட்ரல் ( மத்திய ) புகை வண்டி நிலையத்தி 
லிருந்து வடக்கே டெல்லி , கல்கத்தாவுக்கும் , மேற்கே பெங்களூர் , 
பம்பாய் மற்றும் கொச்சி , மங்களூர் ஆகிய பட்டணங்களுக்கும் அகன்ற 
இருப்புப் பாதை செல்கிறது . எழும்பூர் புகை வண்டி நிலையத்தி 
லிருந்து தெற்குப் பகுதிகளுக்குச் செல்லும் மீட்டர் இருப்புப் பாதை 
மூலம் கொல்லம் , இராமேசுவரம் , தூத்துக்குடி , திருநெல்வேலி 
ஆகிய நெடுந்தொலைவிலுள்ள பட்டணங்களுக்குச் செல்லலாம் . 

சென்னை நகரம் பல சாலைகளைக் கொண்டதாகும் . கடற்கரை 
யோரம் செல்லும் சாலைக்குக் காமராசர் சாலை என்பது பெயர் . 


வங்காள 

விரிகுடா 


பெரியார் ஈ . வெ . ரா . சாலை , அண்ணா சாலை ( மவுண்ட் சாலை ) , 
நெல்லூர்ச் சாலை முதலியன குறிப்பிடத் தகுந்தனவாகும் . தேசிய 


சென்னை மாவட்டம் 

இருப்புப் பாதைகள் 


கடற்கரை 
புகைவண்டி 
நிலையம் 


செண்பரஸ் 
புகைவண்டம் 
நிலையம் 


4 


சேத்துப்பட்டு 


HAS 
எழம்பூர் 
புகைவண்டி 
நிலையம் 


- 


. 


- அகன்ற இருப்புப்பாதை 
wmom மீட்டர் இருப்புப்பாதை 


படம் 21. சென்னை மாவட்டத்திலுள்ள இருப்புப்பாதை 

வழிகளைப் படத்தில் பார்த்து அறியவும் . 
அண்மைக்காலமாக சில இரயில்கள் கடற்கரை இரயில் நிலையத்திலிருந்து புறப்படுகின்றன . 


34 


நெடுஞ்சாலைகள் வடக்கு , மேற்கு , தெற்கு ஆகிய திசைகளில் 
சென்னையிலிருந்து செல்லுகின்றன . நகரில் வீதிகளுக்கும் , சிறு 


சென்னை மாவட்டம் 

சாலைகள் 


நெல்வார் 
நெடுந்சாலை 


ஈ . வெ . ரா . 

பெரியார் நெடுஞ்சாலை 


குடா 


ணாசாலை 


வங்காள 
விரி 


بہ 


சாலைகள் 


படம் 22. சென்னை மாவட்டத் தேசிய நெடுஞ்சாலைகளைப் படத்தில் பார்த்து அறியவும் . 
தெருக்களுக்கும்கூட நல்ல சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன . சில 
இடங்களில் சாலைகள் மிகக் குறுகலானவை . 


35 


MURSHIP 


இ 


படம் 23. எழும்பூர் புகை வண்டி நிலையம் 
கால்வாய் 

பக்கிங்காம் கால்வாய் கடற்கரை ஓரமாக சென்னை வழியாகச் 
செல்கிறது . ஆந்திராவிலுள்ள பெத்தகஞ்சம் என்னுமிடத்திலிருந்து 
தெற்கே மரக்காணம் வரை இக்கால்வாய் செல்கிறது . இதன் மூலம் 
படகுப் போக்குவரவு நடைபெற்று வந்தது . இக் கால்வாய் வழியே 
சென்னை நகருக்கு அரிசி , உப்பு , விறகு , கிளிஞ்சல் , உலர்ந்த மீன்கள் , 
தென்னை நார் , தென்னங்கீற்று முதலிய பொருள்கள் கொண்டுவரப் 
பட்டுவந்தன . இப்போது இக் கால்வாய் பழுது பார்க்க வேண்டிய 
நிலையில் உள்ளது . 
வானவழி 
சென்னையின் விமான நிலையம் மாவட்டத்தின் புறநகர்ப் பகுதி 

மீனம்பாக்கத்தில் அமைந்துள்ளது . உள்நாடு , வெளிநாடு 
களுக்கு விமானம் மூலம் இங்கிருந்து செல்லலாம் . இவ்விமான 
நிலையம் சர்வதேச விமான நிலையமாக விளங்குகிறது . 


யான 


36 


. 


வினாக்கள் 
1. வினாக்களுக்கு விடை தருக 
1. தமிழ்நாடு மாநிலத் தலைமை அலுவலகம் எங்குள்ளது ? 

மெரீனா கடற்கரையின் பெருமை யாது ? 
3. சென்னையின் ஏற்றுமதி இறக்குமதி பொருள்கள் யாவை ? 
I. கோடிட்ட இடங்களை நிரப்புக 

சென்னை ரிப்பன் கட்டடத்தில் அலுவலகம் உள்ளது . 
8 . சென்னைத் தொல்பொருள் காட்சிச் சாலை என்ற இடத்தில் உள்ளது . 
அங்குளவ அரசாங்க நூல் நிலையத்தின் பெயர் 

ஆகும் . 
சென்னையிலுள்ள மிக உயரமான கட்டடம் 

ஆகும் . 
II . கீழ்க்கண்டவற்றில் பகுதி அ.ல் உள்ள பெயர்களுடன் பகுதி ஆ - ல் உள்ள 
சரியான பெயர்களைப் பொருத்திக் காட்டுக 

ஆ 
1. ரிப்பன் கட்டடம் 

பதினான்கு மாடி கட்டடம் 
2 . எல்.ஐ.சி கட்டடம் 

அடையாறு 
3. பிரம்மஞான சபை 

சென்னை மாநகர சபையின் அலுவலகம் 
4. பக்கிங்காம் கால்வாய் 

விமான நிலையம் 
5. மீனம்பாக்கம் 

துறைமுகப்பட்டினம் 
சென்னை 

சென்னைக் கடற்கரை ஓரமாக செல்கிறது 


3 . 


- 


6. மாவட்ட வளர்ச்சியும் முன்னேற்றமும் 
50 ( ஐம்பது ) ஆண்டுகளுக்குள்ளாகச் 

ஆண்டுகளுக்குள்ளாகச் சென்னையின் மக்கள் 
தொகை ஐந்து மடங்காகப் பெருகியுள்ளது . ஐந்தாண்டு திட்டங் 
களாலும் , மாநில அபிவிருத்தித் திட்டங்களாலும் பல புதிய தொழில் 
கள் இம்மாவட்டத்தில் வளர்ச்சிப் பெற்றன . கிண்டியிலும் , அம்பத் 
தூரிலும் தொழில் பேட்டைகள் நிறுவப்பட்டுள்ளன. தொழில் கல்வி 
நிலையங்கள் , மருத்துவக் கல்லூரிகள் , கலைக் கல்லூரிகள் , மேல் 
நிலைப் பள்ளிகள் , உயர் நிலைப் பள்ளிகள் , தொடக்கப் பள்ளிகள் 
ஆகியவை பெருகியுள்ளன . 
கல்வி 

சென்னை நகரின் கல்விக் கூடங்களின் எண்ணிக்கை : 
தொடக்கப் பள்ளிகள் 365 , நடுநிலைப் பள்ளிகள் 258 , உயர்நிலைப் 
பள்ளிகள் 158 , மேல்நிலைப் பள்ளிகள் 90 . 

கலைக் கல்லூரிகள் 21 , தொழில் நுட்பக் கல்லூரிகள் 2 , பாலி 
டெக்னிக்குகள் 5 , மருத்துவக் கல்லூரிகள் 3 , பல்கலைக்கழகம் 2 , 


37 


வேப்பேரியில் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ளது . 
தேனாம்பேட்டை , அடையாறு ஆகிய இடங்களில் கோழிப் பண்ணை 
கள் உள்ளன . 

நகரில் வீடுகள் திட்டமிட்ட முறையில் கட்டுவதற்கு வீட்டுவசதி 
வாரியம் ஏற்பட்டது . அதன் காரணமாகப் பல புதிய புறநகர்ப் பகுதி 
கள் தோற்றுவிக்கப்பட்டன . 

டிரஸ்ட்புரம் , அசோக் நகர் , கலைஞர் கருணாநிதி நகர் , காந்தி 
நகர் , கஸ்தூரிபா நகர் , இந்திரா நகர் , அண்ணா நகர் முதலியன 
தோன்றியுள்ளன . நகரில் குடிசைவாழ் மக்களைப் 

புனரமைக்கக் 
குடிசைமாற்று வாரியம் நிறுவப்பட்டுள்ளது . சிறு தொழில் செய் 
வோருக்குக் கடன் வசதியும் , தொழில் நுணுக்க உதவியும் தரப்படு 
கின்றன . மருத்துவ சுகாதாரத் துறையினரின் நடவடிக்கையால் 
தொற்று நோய் பரவாமல் மக்களின் நல்வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது . 

சென்னையை விரிவுபடுத்தி அதனை எல்லா வசதிகளும் உள்ள 
மாபெரும் நகரமாக ஆக்க சென்னைப் பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் 
திட்டமிட்டு நடைமுறையில் அமுலாக்கி வருகிறது . 

சாலைகளைக் கடக்க ஆங்காங்கே சுரங்கப் பாதைகள் அமைக்கப் 
பட்டுள்ளன . சில இடங்களில் சாலை நெருக்கடியைத் தவிர்க்க 
ஒன்றின் மேல் ஒன்றாக அமையும் அடுக்குச் சாலைகள் அமைக்கப் 
படுகின்றன . 
பல்லவன் போக்குவரத்துக் கழகம் சென்னையில் ஓடும் பேருந்து 

செவ்வனே இயக்கி வருகிறது . போக்குவரத்து சாலைகளும் 
சீரான முறையில் நகராட்சியால் பாதுகாக்கப்படுகின்றன . இரண்டு 
அடுக்கு பேருந்துகளும் அதிவேக பேருந்துகளும் விடப்படுகின்றன . 
சென்னை - திருவள்ளூர் , சென்னை - கும்மிடிப்பூண்டி மின்சார இரயில் 
மார்க்கங்கள் புதியதாக இயக்கப்பட்டுள்ளன . அண்ணா மேம்பாலம் 
போன்ற சிறப்பான பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன . 

சென்னை துறைமுகத்திலிருந்து தாம்பரத்தை இணைக்கும் 
மின்சார இருப்புப் பாதைத் தொடர் மற்றொரு முக்கியமானதாகும் . 

வினாக்கள் 
1. வினாக்களுக்கு விடை தருக 

சென்னை மாவட்டத்தில் தொழில்களின் முன்னேற்றம் பற்றி அரசாங்கம் 
துள்ளவை யாவை ? 
குடிசை மாற்று வாரியத்தால் ஏற்பட்டுள்ள நன்மைகள் யாவை ? 

சென்னையில் பேருந்து போக்குவரவு யாரால் நடத்தப்படுசின்றது ? 
4. பெரிய தொழில்பேட்டைகள் அமைந்துள்ள இரு இடங்கள் யாவை ? 
11. கோடிட்ட இடங்களை நிரப்புக 

-யில் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ளது . 
நகரில் குடிசைவாழ் மக்களைப் புனரமைக்கக் 

நிறுவப்பட்டுள்ளது . 


களை 


6 


2 . 
3 . 


- 


2 . 


சென்னை மாவட்டம் 


டுப் 


பாடநூல் 


Parents 


தமி 


மனம் 


கற்க கசடற 


போட்டோ ஆஃப்செட் பிராசசில் அச்சிட்டோர் : 
நவபாரத் பிரிண்டர்ஸ் & டிரேடர்ஸ் 
சென்னை 600 014 


